GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No. TN /CCN /467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2. 40 Paise . 


E 
TAM 


20 
PTT 

. 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


TIUMPHS 


No. 211 


CHENNAI, WEDNESDAY, MAY 30 , 2012 

Vaikasi 17 , Thiruvalluvar Aandu - 2043 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Alagappa University Act — Nomination of one University Professor to the Syndicate of Alagappa 

University , Karaikudi .. 


260 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Civil Courts Act — Constitution of Separate District Munsif Court at Tiruchendur by 

converting the existing Principal District Munsif - cum - Judicial Magistrate Court at Tiruchendur 
in Thoothukkudi District 


260 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act : 

Disputes between Workmen and Managements referred to Labour Courts for Adjudication .. 


260 - 263 


D . I.P . — 11 -2 (21) — 1 


[ 259 ] 


260 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 
கார்போரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் , ஓசூர் . 


Nomination of one University Professor to the Syndicate of 

Alagappa University , Karaikudi for certain period under 

Alagappa University Act . 
[ G . O ( 1D ) No . 102 , Higher Education ( H1) , 7th May 2012 , 

சித்திரை 25 , திருவள்ளுவர் ஆண்டு- 2043.) 
No . II ( 2 )/HE/ 277 / 2012 . - In exercise of the powers 
conferred under 25( b)- Class III - Other Members ( 3 ) of the 
Alagappa University Act, His Excellency the Governor 
Chancellor hereby nominates the following one University 
Professor to the Syndicate of Alagappa University , Karaikudi 
for a period of three years with effect from 28th February 
2012 . 


Dr. V . Manickavasagam , 
Professor , 
Department of Corporate Secretaryship , 
Alagappa University , Karaikudi . 


[ அரசாணை ( டி ) எண் 149 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 12 ஏப்ரல் 2012 .) 
No . II( 2)/ LE / 280 / 2012. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கார்போரண்டம் யூனிவர்சல் 
லிமிடெட் , ஓசூர் என்ற நிர்வாகத்திற்கும் , கார்போரண்டம் யூனிவர்சல் 
தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
எழுந்துள்ள து என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியயென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 


T . S . SRIDHAR , 
Additional Chief Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Constitution of Separate District Munsif Court at 

Tiruchendur by converting the existing Principal District 
Munsif - cum - Judicial Magistrate Court at Tiruchendur 
in Thoothukkudi District-under Tamil Nadu Civil Courts 
Act . 

NOTIFICATION -I 


கோரிக்கை : 


[ G . O . MS . No . 282 , Home ( Courts- II), dated 2nd April 2012 ) 

No . II( 2 )/HO/ 278 / 2012 . --In exercise of the powers 
conferred by the second paragraph of section 4 of the 
Tamil Nadu , Civil Courts Act, 1873 (Central Act III of 1873), 
The Governor of Tamil Nadu after consultation with the High 
Court of Madras , hereby fixes the number of District Munsifs 
to be appointed to the District Munsif Court , Tiruchendur as 
one with effect from the date of constitution of District Munsif 
Court at Tiruchendur by converting the Principal District 
Munsif - cum - Judicial Magistrate Court , Tiruchendur . 


ஓசூர் , கார்போரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் , நிர்வாகம் 
திரு . ஆர் . மணிவண்ண ன் என்பவருக்கு 17 டிசம்பர் 2008 - ம் 
தேதி முதல் 15 நாட்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்து 
உத்தரவிட்டதை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கூட்டுறவு அச்சகம் 

லிமிடெட் , மதுரை . 


NOTIFICATION -II 
[ G . O . MS . No . 282 , Home ( Courts- III), dated 2nd April 2012 ) 

No . II( 2 )/ HO / 279/ 2012 . -- In exercise of the powers 
conferred by section 10 of the Tamil Nadu Civil Courts Act, 
1873 (Central Act III of 1873), the Governor of Tamil Nadu 
hereby directs that the Subordinate Judge s Court , 
Thoothukkudi, shall have and exercise original jurisdiction 
over the District Munsif Court, Tiruchendur with effect from 
the date of consititution of District Munsif Court at Tiruchendur 
by converting the Principal District Munsif -cum - Judicial 
Magistrate Court , Tiruchendur . 


[ அரசாணை ( டி ) எண் 153 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 17 ஏப்ரல் 2012 .) 
No . II (2 )/LE / 281/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மதுரை காமராஜர் 
பல்கலைக்கழக கூட்டுறவு அச்சகம் லிமிடெட் , மதுரை என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு கூட்டுறவு அச்சக பணியாளர்கள் 
முன்னேற்ற சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10( 1 ) (d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


என சட்டம் வலம் வழங்கிய மேற்சொன்ன 


R . RAJAGOPAL , 
Principal Secretary to Government. 


May 30 , 2012] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


261 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

எழுவினா 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தொழிலாளி திரு . எஸ் . ஒலிமுத்து , டிக்கட் எண் 5499 ) 

( ஸ்பின்னிங் ) என்பவருக்கு நிர்வாகம் 10 - 7 - 10 , 11 - 7 - 10 , 
இணைப்பு 

12 - 7 - 10 , 13 - 7 - 10 , 18 - 8 - 10 , 19 - 8 - 10 , 21 - 8 - 10 , 22 - 8 - 10 , 
எழுவினாக்கள் 

28 - 8 - 10 , 29 - 8 - 10 , 30 - 8 - 10 , 31 - 8 - 10 ( 72 நாள் மட்டும் ) , 

17 - 10 - 10 , 18 - 10 - 10 , 19 - 10 - 10 , 23 - 10 - 10 , 24 - 10 - 10 , 
கோரிக்கை எண் 1 

25 - 10 - 10 , 27 - 10 - 10 , 28 - 10 - 10 , 30 - 10 - 10 , 
தொழிலாளர்களுக்கு 2001 - 2002 , 2002 - 2003 , 2003 - 2004 , 31 - 10 - 10 , 1 - 11 - 10 , 2 - 11 - 10 , 3 - 11 - 10 , 6 - 11 - 10 , 7 
2004 - 2005 , 2005 - 2006 , 2006 - 2007 , 2007 - 2008 ஆகிய 11- 10 , 9 - 11- 10 ஆக மொத்தம் 271 நாட்களுக்கு ஆர்.டபிள்யூ , 
வருடங்களுக்கு நிர்வாகம் நட்டத்தில் இயங்குவதாகவும் , நிதி மார்க் செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக 
நெருக்கடி இருப்பதாகவும் கூறி தொழிலாளர்களுக்கு சேர 

பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க 
வேண்டிய குறைந்தபட்ச போனஸ் தொகையைக் கூட 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
வழங்கவில்லை என்றும் , எனவே , போனஸ் தொகையைப் 

நியாயமானதுதானா ? 
பெற்றுத்தர வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

[ அரசாணை ( டி ) எண் 161 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (41)த் துறை , 19 , ஏப்ரல் 2012 .) 
கோரிக்கை எண் 8 

No . II ( 2)/LE / 283 /2012 . - திரு . சந்திரசேகரன் , டிக்கட் எண் 
மதுரை காமராசர் பல்கலைக்கழக கூட்டுறவு அச்சகத்தில் 5551 ) ( ஸ்பின்னிங் ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர்.டபிள்யு . மார்க் 
காலியாக உள்ள தலைமை பணியாளர் , நேரக் கணிப்பாளர் செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 
ஆகிய பணிகளுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
செய்யப்படவேண்டும் என்றும் , மேற்கண்ட பணியிடங்களுக்கும் தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் 
சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் 
அல்லது பணிமூப்பு அடிப்படையில் 20 வருடம் பணி செய்த தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் அடிப்படையில் ஒரு ஊதிய உயர்வு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 
வழங்கப்பட வேண்டும் என்றும் தொழிற்சங்கம் கோரியுள்ளது 
நியாயமானதுதானா ? 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1 )( c) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , பல்லடம் , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
கோவை மாவட்டம் . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 

இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , 
[ அரசாணை ( டி ) எண் 160 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 19 ஏப்ரல் 2012 .) 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
No . || ( 2 ) /LE / 282/ 2012 . - திரு . எஸ் . ஒலிமுத்து , 
( டிக்கட் எண் 5499) , ( ஸ்பின்னிங் ) என்பவருக்கு நிர்வாகம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆர் .டபிள்யு . மார்க் செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் 10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
என்ற தொழிற்சங்கத்திற்கும் , கோவை , பல்லடம் தி லட்சுமி கோவை தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
மில்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு 
அனுப்புவது அவசியென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

எழுவினா 
கருதுவதாலும் ; 

திரு . சந்திரசேகரன் , டிக்கட் எண் 5551 ) ( ஸ்பின்னிங் ) 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் என்பவருக்கு நிர்வாகம் 8 - 7 - 10 , 10 - 7 - 10 , 13 - 7 - 10 , 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

14 - 7 - 10 , 24 - 7 - 10 , 26 - 8 - 10 , 27 - 8 - 10 , 29 - 8 - 10 , 14 - 9 - 10 , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

15 - 9 - 10 , 16 - 9 - 10 , 17 - 9 - 10 , 18 - 9 - 10 , 22 - 9 - 10 , 23 - 9 - 10 ( 12 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 

நாள் மட்டும் ) ஆக மொத்தம் 1472 நாட்களுக்கு ஆர். டபிள்யூ . 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , 

மார்க் செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க 
இதனால் ஆணையிடுகிறார் . 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் நியாயமானதுதானா ? 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


2/ 2012 --திரு . எஸ்க்க 


நிர்வாகம் தோல் பிரிவின் கீழ், இந்த ஆணையைதீர்ப்பு அளிக்குமாறு 


262 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


[ அரசாணை ( டி ) எண் 162 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 19 , ஏப்ரல் 2012 . ) 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No . II (2 )/LE/284/2012 . - திரு . ஏ . பொன்னுசாமி ( டிக்கட் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
எண் 5536 ) ( பிரப்பரேட்டரி ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர்.டபிள்யு . 

தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
மார்க் செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட 

இணைப்பு 
திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் 

எழுவினா 
கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழிலாளி திரு . ஐஸ்டீன்ராஜ் , டிக்கட் எண் . 5552 ) 

என்பவருக்கு நிர்வாகம் 8 - 7 - 10 , 9 - 7 - 10 , 10 - 7 - 10 11 - 7 - 10 , 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

12 - 7 - 10 , 11 - 8 - 10 , 12 - 8 - 10 , 13 - 8 - 10 , 14 - 8 - 10 , 18 - 8 - 10 , 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

19 - 8 - 10 , 21 - 8 - 10 ஆக மொத்தம் 12 நாட்களுக்கு ஆர். டபிள்யூ . 
கருதுவதாலும் ; 

மார்க் செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , நியாயமானதுதானா ? 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை , 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை (டி ) எண் 169 , தொழிலாளர் மற்றும் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 27 ஏப்ரல் 2012 . ) 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட No. II (2)/LE/286/2012. - திரு . வி . செல்வராஜ் டிக்கட் எண் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

5527 ) ( ஸ்பின்னிங் ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர்.டபிள்யு . மார்க் 
கோவை தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 

பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
இணைப்பு 

தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் 
எழுவினா 

கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் 
தொழிலாளி திரு . ஏ . பொன்னுசாமி டிக்கட் எண் 5536 ) 

தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
( பிரப்பரேட்டரி ) என்பவருக்கு நிர்வாகம் 5 - 7 - 10 , 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 
6 - 7 - 10 , 7 - 7 - 10 , 9 - 7 - 10 , (1/ 2 நாள் மட்டும் ) 11 - 8 - 10 , 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
16 - 8 - 10 , 18 - 8 - 10 , 21 - 8 - 10 , 22 - 8 - 10 , 24 - 8 - 10 ( 1/2 நாள் 

கருதுவதாலும் ; 
மட்டும் ) ஆக மொத்தம் 9 நாட்களுக்கு ஆர்.டபிள்யூ . மார்க் 
செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
நியாயமானதுதானா ? 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 

நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
[ அரசாணை ( டி ) எண் 168 , தொழிலாளர் மற்றும் 

ஆணையிடுகிறார் . 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 27 ஏப்ரல் 2012. ) 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
No . II( 2 )/ LE / 285 / 2012 . --திரு . ஐஸ்டீன்ராஜ் டிக்கட் எண் . 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
5552 ) ( ஸ்பின்னிங் ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர்.டபிள்யு . மார்க் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட திராவிட தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் 

இணைப்பு 
கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

தொழிலாளி திரு . வி . செல்வராஜ் ( ஸ்பின்னிங் ) டிக்கட் எண் . 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 5527) என்பவருக்கு நிர்வாகம் 5 - 7 - 10 , 6 - 7 - 10 , 7 - 7 - 10 , 
கருதுவதாலும் ; 

9 - 7 - 10 ( 72 நாள் மட்டும் ) , 20 - 8 - 10 , 21 - 8 - 10 , 23 - 8 - 10 , 

24 - 8 - 10 , 25 - 8 - 10 , 27 - 8 - 10 , 28 - 8 - 10 ஆக மொத்தம் 1072 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் 

நாட்களுக்கு ஆர் .டபிள்யூ . மார்க் செய்ததை ரத்து செய்து 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

அந்நாட்களை வேலை நாட்களாக பாவித்து சம்பளம் உள்ளிட்ட 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 

அனைத்து பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
ஆணையிடுகிறார் . 


May 30 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


263 


[ அரசாணை (டி ) எண் 170 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு டி1) த் துறை , 30 ஏப்ரல் 2012 . ) 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
No. II( 2 )/ LE / 287 / 2012 . - திரு . பரமசிவம் டிக்கட் எண் . 5612 ) 

தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( பிரப்பரேட்டர் ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர். டபிள்யு . மார்க் செய்ததை 
ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை 

இணைப்பு 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்கும் 

எழுவினா 
கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற 
நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று தொழிலாளி திரு . எம் . சண்முகம் , ( ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் 
அரசு கருதுவதாலும் ; 

ரிசர்வ் பீசர் ) டிக்கட் எண் . 5190 ) என்பவருக்கு நிர்வாகம் 

6 - 7 - 10 , 7 - 7 - 10 , 11 - 7 - 10 , 12 - 7 - 10 , 10 - 8 - 10 , 14 - 8 - 10 , 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

16 - 8 - 10 , 17 - 8 - 10 , 18 - 8 - 10 , 22 - 8 - 10 , 23 - 8 - 10 , 25 - 8 - 10 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

ஆக மொத்தம் 12 நாட்களுக்கு ஆர். டபிள்யூ . மார்க் செய்ததை 
கருதுவதாலும் ; 

ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக பாவித்து சம்பளம் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் [ அரசாணை ( டி ) எண் 172 , தொழிலாளர் மற்றும் 
நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 30 ஏப்ரல் 2012 ) 
ஆணையிடுகிறார் . 

No. II(2 )/LE /289/2012 - திரு . எஸ் . விஸ்வநாதன் டிக்கட் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எண் 5198 ) ( பிரப்பரேட்டரி ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர்.டபிள்யு . 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட மார்க் செய்ததை ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி மில்ஸ் 

கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே தொழிற் 
இணைப்பு 

தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 
தொழிலாளி திரு . பரமசிவம் ( பிரப்பரேட்டர் ) (ஸ்பின்னிங் ) டிக்கட் 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
எண் . 5612 ) என்பவருக்கு நிர்வாகம் 5 - 7 - 10 , 6 - 7 - 10 , 9 - 7 - 10 , கருதுவதாலும் , 
10 - 7 - 10 (12 நாள் மட்டும் ) ஆக மொத்தம் 31 நாட்களுக்கு எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆர்.டபிள்யூ . மார்க் செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை வேலை மத்திய சட்டம் XIV/1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
நாட்களாக பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
நியாயமானதுதானா ? 

இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 

நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 171 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு டி1) த் துறை , 30 ஏப்ரல் 2012 ) 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
No . II (2 )/LE / 288/ 2012 - - திரு . எம் . சண்முகம் டிக்கட் எண் . தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
5190 ) ( ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் பீசர் ) என்பவருக்கு 
நிர்வாகம் ஆர். டபிள்யு . மார்க் செய்ததை ஆட்சேபித்து கோவை , 

இணைப்பு 
பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற 

எழுவினா 
சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்கும் கோவை , பல்லடம் தி லட்சுமி 
மில்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே 

தொழிலாளி திரு . எஸ் . விஸ்வநாதன் , (பிரப்பரேட்டரி ) (டிக்கட் 

எண் . 5198 ) என்ப வருக்கு நிர்வாகம் 5 - 7 - 10 , 6 - 7 - 10 , 8 - 7 - 10 , 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

9 - 7 - 10 ( 12 ) நாள் மட்டும் ) 12 - 8 - 10 , 13 - 8 - 10 , 14 - 8 - 10 , 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

16 - 8 - 10 , 17 - 8 - 10 , 19 - 8 - 10 , 21 - 8 - 10 ( 72 நாள் மட்டும் ) 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

30 - 9 - 10 , 1 - 10 - 10 , 3 - 10 - 10 , 4 - 10 - 10 , 5 - 10 - 10 , 7 - 10 - 10 , 
கருதுவதாலும் ; 

8 - 10 - 10 , 9 - 10 - 10 , 10 - 10 - 10 , 11 - 10 - 10 , 12 - 10 - 10 ஆக மொத்த ம் 

21 நாட்களுக்கு ஆர் .டபிள்யூ . மார்க் செய்ததை ரத்து செய்து 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் அந்நாட்களை வேலை நாட்களாக பாவித்து சம்பளம் உள்ளிட்ட 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் அனைத்து பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 
நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

மோகன் பியாரெ , 
ஆணையிடுகிறார் . 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


